GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No. TN /CCN /467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 3.20 Paise . 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 43 ] 


CHENNAI , WEDNESDAY , OCTOBER 21 , 2020 
Aippasi 5 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


HOME DEPARTMENT 


HEALTH AND FAMILY WELFARE 

DEPARTMENT 


Family Courts Act.— Appointment on Transfer of 

Certain Official Posted as Judge of the Family 
Court in Certain District 


693 


Tamil Nadu Nurses and Midwives Act . — Making 

of certain provisions for Registration of 
Transgender Category in the Tamil Nadu 
Nurses and Midwives Council to Amend the 
rules . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Tribunal for Adjudication 


693 


Amendment to Notification .. 


692 


Labour Courts for Adjudication 


693-698 


பிழைத் திருத்தம் 


698 


[691] 


D.T.P. - 11-2 ( 43 ) —1 


692 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 


அறிவிக்கை 


Making of certain provisions for Registration of 

Transgender Category in the Tamil Nadu Nurses and 
Midwives Council to Amend the Rules under the 
Tamil Nadu Nurses and Midwives Act . 


Amendment to Notification 


[ G.O.Ms.No. 293, Health and Family Welfare ( Z1), 
5th August 2020, Aadi 21 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051. ] 


No.II( 2)/HFW/687/2020.- In exercise of the powers 
conferred under sub - section (2 ) of Section 11 of the 
Tamil Nadu Nurses and Midwives Act , 1926 ( Tamil Nadu 
Act III of 1926 ) , the Governor of Tamil Nadu hereby makes 
the following amendments to the Rules framed under the 
Tamil Nadu Nurses and Midwives , Act, 1926 (Tamil Nadu Act 
III of 1926 ) , the draft of the same having been previously 
published as required by sub - section ( 1 ) of Section 11 of 
the said Act. 


AMENDMENT 


In the said Rules , 


( 1 ) in rule 32 , after the expression " Section | or II" , 
the expression " Section 1,11,111 or IV " shall be inserted; 

( 2) in rule 32 -A , for the expression , " Section | or il " , 
the expression " Section I , II , III or V " shall be inserted ; 

( 3 ) in Appendix B , in Form IV - A , under the heading 
" Instructions for filing in form " , in item (4 ) , after the 
Sub - heading " Section il " and the entries relating thereto , 
the following Sub -headings and the entries relating thereto , 
shall , respectively be added , namely : 


[ G.O.MS.No. 293, Health and Family Welfare (Z1) , 
5th August 2020, Aadi 21 , Saarvari, Thiruvalluvar Aandu - 2051.] 

தமிழ்நாடு 1926 - ஆம் ஆண்டு செவிலியர் மற்றும் பேறுகால 
உதவியாளர் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் III/ 1926 ) 11 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த உட்பிரிவு (2 )இல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1926 - ஆம் 
ஆண்டு செவிலியர் மற்றும் பேறுகால உதவியாளர் சட்டத்தின் கீழ் 
(தமிழ்நாடு சட்டம் III /1926 ) இயற்றப்பட்ட விதிகளில் பின்வரும் 
திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 11 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , 
ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 

(1 ) விதி 32 -இல் , பிரிவு அல்லது II " என்ற சொற்றொடருக்காக , 
" பிரிவு I , II , III , அல்லது IV " என்ற சொற்றொடர் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 

(2 ) விதி 32A- இல் , பிரிவு அல்லது I " என்ற சொற்றொடருக்காக , 
" பிரிவு I , II , III " அல்லது IV , என்ற சொற்றொடர் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 

( 3 ) பிற்சேர்க்கை B-இன் , படிவம் IV A-இல் , " படிவத்தை 
நிரப்புவதற்கான அறிவுரைகள் " என்ற தலைப்பின் கீழ் , இனம் 
( 4 ) - இல் , துணை தலைப்பு பிரிவு II " மற்றும் அது தொடர்பான 
பதிவுகளுக்குப் பின்னர் , பின்வரும் துணை தலைப்புகள் மற்றும் 
அது தொடர்பான பதிவுகள் , முறையே , சேர்த்துக் கொள்ளப்பட 
வேண்டும் , அவையாவன; 

“ பிரிவு III 
இந்தியாவில் உள்ள மற்றொரு மாநிலத்தில் முதலில் பதிவு 
செய்யாத செவிலியர்களின் பெயர்கள் , கீழ்க்காணும் ஐந்து 
பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும் . அவையாவன; 
பகுதி A 

பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின பெண் 
செவிலியர்கள் ) 

பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின ஆண் 
செவிலியர்கள் ) 
பகுதி C 

பேறுகால உதவியாளர் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி D 

சுகாதார பார்வையாளர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி E - துணை செவிலியர் - பேறுகால உதவியாளர்கள் 
( மூன்றாம் பாலினத்தவர்) 

பிரிவு IV 
இந்தியாவில் உள்ள மற்றொரு மாநிலத்தில் முதலில் பதிவு 
செய்த செவிலியர்களின் பெயர்கள் , கீழ்க்காணும் ஐந்து பகுதிகளாக 
பிரிக்கப்பட வேண்டும் . அவையாவன; 

பகுதி A பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின பெண் 
செவிலியர்கள் ) 

பகுதி B பொது செவிலியர் ( மூன்றாம் பாலின ஆண் 
செவிலியர்கள் ) 

பகுதி - - பேறுகால உதவியாளர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி D - சுகாதார பார்வையாளர்கள் ( மூன்றாம் பாலினத்தவர் ) 
பகுதி E 

துணை செவிலியர் - பேறுகால உதவியாளர்கள் 
( மூன்றாம் பாலினத்தவர் ) 

ஜெ . ராதாகிருஷ்ணன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


SECTION III 


பகுதி B 


The names of Nurses who were not first registered with 
another State in India and shall be divided into the following 
five Parts , namely : 

Part A - General Nursing ( Transgender Women Nurses ) 
Part B General Nursing ( Transgender Men Nurses) 
Part C - Midwives ( Transgender ) 
Part D Health Visitors ( Transgender ) 
Part E – Auxiliary Nurse - Midwives ( Transgender ) 


SECTION IV 


The names of Nurses who were not first registered with 
another State in India and shall be divided into the following 
five Parts , namely : 

Part A - General Nursing ( Transgender Women Nurses ) 
Part B - General Nursing ( Transgender Men Nurses) 
Part C - Midwives ( Transgender ) 
Part D Health Visitors ( Transgender) 
Part E – Auxiliary Nurse - Midwives ( Transgender ) ". 


Oct. 21 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


693 


HOME DEPARTMENT 


Appointment on Transfer of certain Official Posted as 

Judge of the Family Court in Certain District under the 
Family Courts Act . 


[ G.O. ( D ).No. 1172 , Home ( Courts- I), & th October 2020 , 

புரட்டாசி 22 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு-2051.) 


1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10( 1) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினாக்கள் 


No.II ( 2 )/ HO/ 688 / 2020 .-- In exercise of the powers conferred 
under sub - section ( 1 ) of Section 4 of the Family Courts Act, 
1984 ( Central Act 66 of 1984 ) the Governor of Tamil Nadu 
with the concurrence of the High Court, Chennai hereby makes 
the following appointment on transfer. 


( 1) கோரிக்கை எண் .1 


SI. 
No. 
( 1 ) 
1 


தொழிற்சாலையில் நடைமுறையில் இருந்து வந்த LPS - A 
Line , LPS - B Line , LPS - C Line & HPS Line-- ல் ஆப்பரேட்டர் 
தொழிலாளர்களுக்கு உதவி தொழிலாளர்களை உடனடியாக 
நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்க . 


( 2 ) கோரிக்கை எண் .2 


2 


Name and Designation Ordered to be posted 
Thiru / Tmt / Selvi 

as 
( 2 ) 

( 3 ) 
P. Srikumar 

Additional Principal 
Principal Sub Judge , Judge , Family Court, 
Coimbatore . 

Coimbatore in the 

existing vacancy. 
A. Packia Jothi , 

IV Additional Principal 
| IV Assistant Judge , City ( Judge , Family Court , 
Civil Court, Chennai Chennai in the existing 

vacancy . 
V.S. Kumaresan , 

Judge , Family Court, 
Principal Sub Judge , 

, Tirunelveli, in the 
Tirunelveli 

existing vacancy . 
M.A. Kabeer, 

VII Additional Principal 
Chief Judicial Magistrate, | Judge , Family Court,, 
Kancheepuram @ Chennai in the existing 
Chengalpattu 

vacancy . 
E. Bakthavachalu , Judge , Family Court, 
Special Sub Judge , Vellore vice 
Special Sub Court to Tmt V.R. Latha ,, 
deal with LAOP cases , transferred . 
Vellore 


தொழிலாளர்களை சூட் வைத்து வேலை செய்ய வேண்டும் 
என்று நிர்வாகம் கட்டாயப்படுத்தக் கூடாது என்றும் அவ்வாறு 
கட்டாயப்படுத்துவதை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க 
வேண்டும் என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
( 3 ) கோரிக்கை எண் . 5 


3 


4 


தொழிற்சங்கத்தின் பங்களிப்பு இல்லாமல் நிர்வாகம் Engineering 
Study செய்யக் கூடாது என்றும் அவ்வாறான நிர்வாகத்தின் 
தன்னிச்சையான Engineering Study தொழிலாளர்களை 
கட்டுப்படுத்தாது என அறிவிக்க கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்க . 


5 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை 
Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for Adjudication . 


சொடேசியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் 
[ அரசாணை ( ப ) எண் 468 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 2 ) த் துறை, 25 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 9 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 
No.II ( 2) LE / 689/ 2020. - இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 

தொடர்பாக , மதுராந்தகம் வட்டம் , 
தபால்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் சொடேசியா இந்தியா 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் சொடேசியா 
இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறில் , கோரிக்கை எண்கள் 1 , 2 மற்றும் 5 
ஆகியவற்றை , சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி . 
[ அரசாணை ( டி ) எண் 453 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 1) த் துறை , 23 செப்டம்பர் 2020, புரட்டாசி 7 , சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 . ] 
No.II ( 2 ) LE/ 690 / 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 
பொதுச்செயலாளர் , நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு 
போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) , திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை , தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும்; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 (1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


694 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


ஆணையின் 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) மேற்சொன்ன தொழிற்தகராறை , தொழிலாளர் நீதிமன்றத் 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
இணைப்பு 

சட்டம் XIV / 1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திரு . E. முத்துவிஜயன் (நடத்துனர் பணி எண் . 9312) திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பயனுடன் இரண்டு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
வழங்கிய 08-07-2011 நாளிட்ட தண்டனை உத்தரவை ரத்து 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
செய்தும் மற்றும் அவர் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 

ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட 
பணி நாட்களாக வரைமுறை படுத்த வேண்டும் எனக் கோரும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 454 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

எழுவினா 
(பிரித் துறை , 23 செப்டம்பர் 2020, புரட்டாசி 7 , சார்வரி, 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 

திரு . M. சங்கரலிங்கம் (பணி எண் . 7892) ஓட்டுனருக்கு 
அவரது வருடாந்திர 
வருடாந்திர ஊதிய 

ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 
No.II( 2)/LE /691 / 2020 .-- இந்த 

இணைப்பில் பயனுடன் இரண்டு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு 

அரசு வழங்கிய 24-08-2011 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்யவும் , 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் தற்காலிக வேலைநீக்கத்திலிருந்த 15 நாட்களை பணி நாட்களாக 
பொதுச்செயலாளர் , நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு வரன்முறைப்படுத்தி உத்தரவிட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF) , திருநெல்வேலி என்ற கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று பிறப்பிக்கவும் . 
அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( கும்பகோணம் ) 
மேற்சொன்ன தொழிற் தகராறை , தொழிலாளர் நீதிமன்ற 

லிமிட்டெட் , காரைக்குடி . 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

( அரசாணை ( டி ) எண் 463 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

(பிரத் துறை , 25 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 9 , சார்வரி, 
1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 (1) ( c ) பிரிவிலும் , 10 ( 1)( d ) பிரிவின் வரம்பு 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051. ) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , No. II ( 2) LE /693/ 2020 - இந்த 

ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்ற தீர்விற்கு அனுப்பப்பட போக்குவரத்துக் கழகம் , ( கும்பகோணம் ) லிமிட்டெட் , காரைக்குடி 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக 

தொழிலாளர் பொது நல அமைப்புச் சங்கம் , சிவகங்கை என்ற 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
10 (2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அரசு கருதுவதாலும் ; 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . மேற்சொன்ன தொழிற்தகராறை , தொழிலாளர் நீதிமன்ற 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
இணைப்பு 

கருதுவதாலும்; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
திரு . M. கேசவபிள்ளை ( பணி எண் . 8306 ) ஓட்டுநருக்கு சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனின்றி ஒரு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 16-10-2017 தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , மதுரை 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்து , அவரின் தற்காலிக வேலை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
நீக்க நாட்களை பணி நாட்களாக வரன்முறைப்படுத்த வேண்டும் இதனால் ஆணையிடுகிறார் . 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 464 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
(பிரித் துறை , 25 செப்டம்பர் 2020, புரட்டாசி 9 , சார்வரி , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 

இணைப்பு 
No.II( 2)/LE/692 / 2020.-- இந்த 

இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

எழுவினா 
கழகம், திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் நெல்லை மாவட்ட திரு . கே.ஜி. ஆத்மநாதன் , (பணி எண் . 07 டிஆர் 3323) 
போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , திருநெல்வேலி என்ற ஓட்டுனரின் வருடாந்திர ஊதிய உயர்வை நான்கு வருட காலத்திற்கு 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
அரசு கருதுவதாலும் ; 

14-05-2009 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 


ஆணையின் 


Oct. 21 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


695 


தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
[ அரசாணை ( டி ) எண் 465 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 1) த் துறை , 25 செப்டம்பர் 2020, புரட்டாசி 9, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051.) 
No.II ( 2) LE / 694/ 2020 - இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (கும்பகோணம்) லிமிடெட் , காரைக்குடி 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் 
சங்கம் (சி.ஐ.டி.யு ), காரைக்குடி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும், 

மேற்சொன்ன தொழிற்தகராறை , நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . ராஜா (பணி எண் 90 டிஆர் 3047) ஓட்டுநரின் ஆண்டு 
ஊதிய உயர்வு 

திரண்ட பயனுடன் ஐந்து வருட காலத்திற்கு 
மட்டும் நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 17-02-2014 நாளிட்ட 
உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


இணைப்பு 

எழுவினா 
திரு . T. ஆறுமுகம் என்பவருக்கு 01-04-2015 ஆம் ஆண்டு 
வருடாந்திர ஊதிய உயர்வு தொகை ரூ .420/- , 01-04-2015 ஆம் 
ஆண்டு வருட கணக்குப்படி, ஐந்து வருட சீனியர் ஊதிய உயர்வு 
தொகை ரூ .10 /- , 01-04-2017 ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு தொகை 
ரூ .420 / -, 2017 ஆம் ஆண்டு வருடாந்திர தொகை ரூ .25 / - மற்றும் 
01-04-2018 ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு தொகை ரூ .420/ - என 
மொத்தம் ரூ. 1295 /-ஐ தொழிலாளியின் அடிப்படை ஊதியத்தில் 
நிர்வாகம் எந்தவொரு முன்னறிவிப்பும் வழங்காமல் பிடித்தம் செய்த 
தொகையை திரும்ப வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 
[ அரசாணை ( ப ) எண் 492 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 2) த் துறை , 3 அக்டோபர் 2020, புரட்டாசி 17, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051.] 
No.II ( 2 ) / LE / 696 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சோமாக்ஸ் சன்மார் லிமிடெட் , 
விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , 
சோமாக்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் , விராலிமலை , புதுக்கோட்டை 
மாவட்டம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள 

வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருச்சிராப்பள்ளி , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2 ஏ ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . A. பால்சாமி என்பவருக்கு 05-02-2005 முதல் 20-10-2015 
வரை Deputy Engineer பதவிக்குரிய 11 ஆண்டு கால நிலுவை 
ஊதியத்தை வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


சோமாக்ஸ் சன்மார் லிமிடெட் , விராலிமலை , புதுக்கோட்டை 

மாவட்டம் 


( அரசாணை ( டி ) எண் 470 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 2 ) த் துறை , 25 செப்டம்பர் 2020, புரட்டாசி 9, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051.) 
No.II (2 ) LE/ 695/ 2020. - இந்த 

ஆணையின் 

இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சோமாக்ஸ் சன்மார் லிமிடெட் , 
விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , 
சோமாக்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் , விராலிமலை , புதுக்கோட்டை 
மாவட்டம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 

மேற்சொன்ன தகராறை , நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 (1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருச்சிராப்பள்ளி, 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( திருநெல்வேலி ) 

லிமிடெட் , நாகர்கோவில் மண்டலம் . 
[ அரசாணை ( டி ) எண் 471, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(பிரித் துறை , 26 செப்டம்பர் 2020, புரட்டாசி 10 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2051 ) 
No.l |( 2 ) /LE /697 / 2020.-- இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் , (திருநெல்வேலி) லிமிடெட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , 
நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை , தொழிலாளர் நீதிமன்ற 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


D.T.P.- || -2 ( 43 ) -1a 


696 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


பெயர் 


அடையாள எண் . 


1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1) ( c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


- 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . ஜார்ஜ் நடத்துநரின் ( பணி எண் . 3909 ) ஊதிய 
உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்து , அன்னார் தற்காலிக வேலை நீக்கத்தில் இருந்த 
நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக ஒழுங்குபடுத்தி நிர்வாகம் 
வழங்கிய 27-12-2018 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


- 


வரிசை 
எண் . 

1 
2 
3 
4 
5 
6 
7 
8 
9 
10 
11 
12 
13 
14 
15 
16 
17 | 
18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 


N.R. Prahu 
S. Sasikumar 
R. Gopinath 
R. Kesavan 
K. Sundaramoorthi 
V. Surendar 
D. Kotteeshwaran 
K. Vinayagamoorthi 
M. Govindaraj 
M. Vinoth 
T. Yoharaj 
T.M. Palani 
S. Saravanan 
M. Jagadeesvaran 
K. Parthiban 
M. Elumalai 
R. Thirunavukkarasu 
L Dhasarathan 
M. Ravichandran 
M. Anatharaj 
K. Sathishkumar 
S.S. Ashok kumar 
S. Kamalakannan 
K. Karthick 
A. Dilli Raj 
B. Yuvaraj 
P. Manikandan 
Arunkumar 
S. Jaiganesh 
B. Yasin 
K. Suresh 
P. Panneer Selvam 
B. Eswaran 


OE 0299 
OE - 0301 
OE 0303 
OE - 0309 
OE - 0312 
OE 0314 
OE - 0315 
OE - 0316 
OE - 0317 
OE 0318 
OE - 0319 
OE - 0323 
OE - 0325 
OE - 0326 
OE 0327 
OE - 0328 
OE - 0330 
OE - 0332 
OE - 0335 
OE 0337 
OE - 0341 
OE - 0342 
OE - 0349 
OE - 0359 
OE - 0360 
OE - 0361 
OE - 0369 
OE - 0371 
OE 0376 
OE - 0377 
OE - 0380 
OE - 0381 
OE - 0388 


G.K.N. டிரைவ்லைன் இந்தியா லிமிடெட் , ஓரகடம் 
[ அரசாணை ( ப ) எண் 476 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 2) த் துறை , 29 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 13 , சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 
No.l |( 2 ) /LE / 698 / 2020.-- இந்த 

ஆணையின் 

இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
ஓரகடம் , வேப்பூரில் அமைந்துள்ள G.K.N. டிரைவ்லைன் இந்தியா 
லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் G.K.N. டிரைவ்லைன் ஓர்க்கர்ஸ் 
யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 

மேற்சொன்ன தகராறை , காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு 

தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 1001 (d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


- 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
G.K.N. டிரைவ்லைன் இந்தியா லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கு 
எதிராக எழுப்பப்பட்ட தொழிற்தாவாக்கள் நிலுவையில் இருந்த 
நிலையில் தாவா தொடர்புடைய கீழ்க்கண்ட டீம் லீடர்களின் வேலை 
பளுவினை அதிகரித்தும் பணிதன்மையை மாற்றம் செய்து வரும் 
நிர்வாகத்தின் செயல் தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 பிரிவு 
33 க்கு முரணானது என்றும் மேற்படி மாற்றங்களை செய்யக்கூடாது 
என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் , 
தலைமை அலுவலகம் , விழுப்புரம் மற்றும் தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் , காஞ்சிபுரம் 
மண்டல அலுவலகம் . 
[ அரசாணை ( ப ) எண் 477 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 2 ) த் துறை , 29 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 13, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051.) 
No I (2 ) LE/699/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் 

தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , ( விழுப்புரம் ) லிமிடெட் , 

தலைமை 
அலுவலகம் , விழுப்புரம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் , காஞ்சிபுரம் மண்டல அலுவலகம் 
ஆகிய நிர்வாகங்களுக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் , 

மேற்சொன்ன தகராறை , சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 


Oct. 21 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


697 


1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , விருதுநகர் மண்டலம் 
சட்டம் KIV /1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

[ அரசாணை ( டி ) எண் 482 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

(பிரித் துறை , 29 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 13 , சார்வரி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 . ) 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

No.II( 2) /LE/701/2020.- இந்த 

ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

கழகம் , விருதுநகர் மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் பாரதீய 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , திருத்தங்கல் 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
இணைப்பு 

என்று அரசு கருதுவதாலும் , 
எழுவினா 

மேற்சொன்ன தொழிற் தகராறை , நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் , 
திரு . R. சிவக்குமார் , நடத்துநர் (பணி எண் . 62782 ) என்பவருக்கு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
காஞ்சிபுரம் மண்டலம் என்ற நிர்வாகம் வருடாந்திர ஊதிய சட்டம் XIV /1947 ) 10( 1) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
உயர்வினை மூன்று வருட காலத்திற்கு நிரந்தரமாக தள்ளி வைத்தும் , நிபந்தனையிலும் 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , 
தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதியான விடுப்பாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , மதுரை, 
கருதி வழங்கிய 20-04-2017 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்தும் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்ட 01-05-2014 முதல் மீண்டும் ஊதிய இதனால் ஆணையிடுகிறார் . 
உயர்வு வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் .. மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 

ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , (திருநெல்வேலி) நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
லிமிடெட் , திருநெல்வேலி. 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 481, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( பி ) த் துறை , 29 செப்டம்பர் 2020, புரட்டாசி 13 , சார்வரி , 

எழுவினா 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051. ) 

திரு . ஜி . கோவிந்தன் , ஓட்டுநருக்கு (பணி எண் DR8959) 
No.ll ( 2 )/LE /700 / 2020.-- இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள 

வருடாந்திர ஊதிய உயர்வு ஐந்து வருடங்கள் அதன் திரண்ட 
பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) லிமிடெட் , திருநெல்வேலி 

பயன்களுடன் நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 01-01-2013 
என்ற நிர்வாகத்திற்கும் , நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட 

நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்து , பின்னிட்ட பலன்களை வழங்க 
அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அரசு கருதுவதாலும் ; 

மாநகர போக்குவரத்துக் கழகம் , சென்னை 
மேற்சொன்ன தொழிற்தகராறை , நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும், 

[ அரசாணை ( ப ) எண் 487 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( அ 1) த் துறை , 1 அக்டோபர் 2020, புரட்டாசி 15 , சார்வரி, 
1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

திருவள்ளுவர் ஆண்டு -2051. ] 
சட்டம் XIV /1947 ) 10 (1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

No.II ( 2)/LE/ 702 / 2020.-- இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற்தகராறு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட கழகம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்து 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

ஊழியர் சங்கம் , தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மேற்சொன்ன தகராறை , சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் 

ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
எழுவினா 

( மத்திய சட்டம் XIV /1947) 10 (1) ( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திரு . V. ராஜகோபாலகிருஷ்ணன் (பணி எண் . 10158 ) தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
ஓட்டுநருக்கு , வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட 

தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
பயனுடன் ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் , மேலும் 

இதனால் ஆணையிடுகிறார் . 
அவர் தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதி 
வாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும் , நிர்வாகம் வழங்கிய மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
23-02-2018 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்து , தற்காலிக 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலை நாட்களை பணி நாட்களாக வரைமுறைப்படுத்தி சம்பளம் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


698 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


இணைப்பு 

தேசிய முற்போக்கு தொழிலாளர்கள் சங்கம் , ஈரோடு மண்டலம் 
எழுவினா 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
திரு . ஜி . சந்திரசேகர் , (பணி எண் . 4621T ) சேம ஓட்டுநருக்கு 

மேற்சொன்ன 
ஆண்டு ஊதிய உயர்வினை மூன்று வருட காலம் தொடர்விளைவுடன் 
ஆன் 

தகராறை , எழுவினாக்களுடன் திருச்சி 
தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 23-07-2015 நாளிட்ட இறுதி 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
பிறப்பிக்கவும் . 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் வரம்பு 
( அரசாணை ( ப ) எண் 496, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
( அ 1) த் துறை , 6 அக்டோபர் 2020, புரட்டாசி 20, சார்வரி, தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 

தகராறை 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051.) 

எழுவினாக்களுடன் திருச்சி , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
No.II( 2)/LE/703/2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகர போக்குவரத்துக் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கழகம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் அரசாங்க போக்குவரத்து 10 ( 2A ) பிரிவின்கீழ் , 

பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஊழியர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்; 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 

இணைப்பு 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

எழுவினாக்கள் 
1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

கோரிக்கை எண்.1 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) ( d ) பிரிவின் வரம்பு 

திரு . ஆர் . சதீஸ்குமார் , ஓட்டுநர் (ப.எண்.சி. 41787) நிர்வாகத்தின் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , 

தண்டனை உத்தரவு பா.எண் . 752 /பி 2/பபி 1/ த அபோக/ கோ / 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

ஈம /17 மூலம் பவானி கிளையிலிருந்து கரூர் கிளைக்கு கட்டாயப் 

பணியிட மாறுதல் செய்து நிர்வாகம் வழங்கிய 22-04-2017 நாளிட்ட 
இதனால் ஆணையிடுகிறார் . 

உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட பிறப்பிக்கவும் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

கோரிக்கை எண்.2 
இணைப்பு 

திரு . ஆர் . சதீஸ்குமார் , 

சதீஸ்குமார் , ஓட்டுநர் (ப.எண்.சி. 41787 ) 

1/ 94/ 233/ சட்டம் /தஅபோக / கோ / ஈம /17 மூலம் ரூ .500 /-ஐ சம்பளத்தில் 
எழுவினா 

பிடித்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 08-07-2017 நாளிட்ட 
திரு . மனோகரன் (பணி எண் சி 15536) நடத்துநரின் ஆண்டு உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
ஊதிய உயர்வை ஓராண்டிற்கு தொடர்விளைவுடன் தள்ளி கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு 
வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 13-05-2015 நாளிட்ட உத்தரவை பிறப்பிக்கவும் . 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

கோரிக்கை எண்.3 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1. நிர்வாக இயக்குநர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 

திரு . ஆர் . சதீஸ்குமார் , ஓட்டுநருக்கு ( ப.எண்.சி. 41787) 

பா.எண் . 
(கோவை ) லிட் , கோவை , 2. உதவி மேலாளர் , தமிழ்நாடு அரசு 

1 /44/1087/ சட்டம் /தநா அபோக / ஈம / 2018 நாள் . 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் , கோவை , 3. பொது 

14-12-2016 மூலம் பொய்யான குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கி 
மேலாளர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) 

2016 ல் வரவேண்டிய முதல் ஆய்வுபலனை நிறுத்தி வைத்தது 
லிட் , ஈரோடு மண்டலம் , ஈரோடு , 4. உதவி மேலாளர் (பணியாளர் 

சரியல்ல என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
சம்பளப்பட்டியல் நலம் ), தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் 

ஆம் . எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
( கோவை ) லிட் , ஈரோடு மண்டலம் , ஈரோடு , 5. கிளை மேலாளர் , 
பவானி கிளை , ஈரோடு மண்டலம் , கிளை மேலாளர் , கரூர் 

முகமது நசிமுத்தின் , 
கிளை , ஈரோடு மண்டலம் . 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
( அரசாணை ( டி ) எண் 488 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

சுஸ்பா நுமேட்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 
டி 1) த் துறை , 1 அக்டோபர் 2020, புரட்டாசி 15 , சார்வரி , 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 

பிழைத் திருத்தம் 

[ கடித எண் . 12203/ அ 2/ 2020-1, தொழிலாளர் மற்றும் 
No.II (2 ) LE /704/ 2020 - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக 1. நிர்வாக இயக்குநர் 

வேலைவாய்ப்பு ( அவத் துறை, நாள் 30-09-2020 ) 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் (கோவை ) லிட் , கோவை , 26-12-2012 - ல் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
2. உதவி மேலாளர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் வெளியீடு எண் 50 , பாகம் II - பிரிவு 2 - ன் பக்கம் 768 - ல் 
(கோவை ) லிட் , கோவை , 3. பொது மேலாளர் , தமிழ்நாடு அரசு அரசாணை ( டி ) எண் 549 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிட் , ஈரோடு மண்டலம் , ( அ 2 ) த் துறை , 3 டிசம்பர் 2012 என பிரசுரம் செய்யப்பட்டுள்ளதை 
ஈரோடு , 4. உதவி மேலாளர் (பணியாளர் சம்பளப்பட்டியல் நலம் ), அரசாணை ( டி ) எண் 549, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிட் , ஈரோடு 

( அ 1 ) த் துறை , 4 டிசம்பர் 2012 எனத் திருத்தி வாசிக்கவும் 
மண்டலம் , ஈரோடு , 5. கிளை மேலாளர் , பவானி கிளை , ஈரோடு 
மண்டலம் , கிளை மேலாளர் , கரூர் கிளை , ஈரோடு மண்டலம் 

க . கோமளவல்லி , 
என்ற நிர்வாகத்திற்கும் , செயலாளர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 

அரசு இணைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


